APRIL/MAY 2023 


GTA23 — தொல்காப்பியம்‌ - சொல்லதிகாரம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ -—.(10 * 2 - 20 மதிப்பெண்கள்‌) 

அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
“செப்பும்‌ வினாவும்‌ உழாஅல்‌ ஓம்பல்‌' விளக்குக. 
வேற்றுமை உருபுகள்‌ யாவை? 


பிண்டப்பொருளில்‌ வரும்‌ வேற்றுமை உருபுகள்‌ 
யாவை? 


விளிவேற்றுமையின்‌ பொது இலக்கணம்‌ கூறுக. 


சொல்லின்‌ இயல்புயாது? 


“வினைச்சொல்‌ இலக்கணம்‌ தருக. 


'இடைச்சொல்‌' விளக்கம்‌ தருக. 
“சாயல்‌' உணர்த்தும்‌ பொருள்‌ யாது ? 
“வினைத்தொகை” விளக்கம்‌ தருக. 


இயற்சொல்‌ என்றால்‌ என்ன? 


பகுதி ஆ-- (5% 5 - 25 மதிப்பெண்கள்‌) 


பின்வரும்‌ விளாக்களுக்குக்‌ கட்டுரை வடிவில்‌ விடையளிக்க. 


11. 


12. 


13. 


14. 


15. 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


உயர்திணைப்‌ பொருள்‌ முடிவு குறித்து எழுதுக. 
(அல்லது) 
நான்காம்‌ வேற்றுமை குறித்து விளக்குக. ்‌ 
ஆகுபெயர்‌ பற்றி இயம்டக. 
(அல்லது) 


முறைப்பெயர்கள்‌ 
விளக்குக. 


விளிஏற்கும்‌ முறையை 


விரவுப்பெயரின்‌ வகைகளை குறிப்பிடுக. 
(அல்லது) 
உயர்திணைக்‌ குறிப்பு வினைமுற்று பற்றி எழுதுச. 


இடைச்சொற்கள்‌ உணர்த்தும்‌ வேறுபொருளுக்கு 


சான்று தந்து விளக்குக. 


(அல்லது) 


. கடிசொல்‌ உணர்த்தும்‌ பொருள்களை இபம்புக. 


பத்து வகை எச்சங்களை குறப்பிடுக. 
(அல்லது) 
அடுக்குச்சொல்‌ பற்றி இயம்புக. 
2 4779 


16. 


17. 


18. 


19. 


20. 


பகுதி இ-- (3 ௩ 10-80 மதிப்பெண்கள்‌) 
ஏதேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


கிளவியாக்கம்‌ வழுக்காத்தலைவற்புறுத்தம்‌ பகுதி 
. என்பதை ஆராய்க. 
வேற்றுமை உருபுகளின்‌ மயக்கம்‌ குறித்து 


தொல்காப்பியர்‌ கூறும்‌ கருத்துக்களைத்‌ தொகுத்துரைக்க. 


பெயரியல்‌ உணர்த்தும்‌ உயர்திணைப்‌ பெயர்கள்‌ குறித்து 
விளக்கியுரைக்க. 


உரிச்சொற்கள்‌ உணர்த்தும்‌ பொருள்நிலைப்‌ பற்றி 
தொகுத்துரைக்க. 


பொருள்கோளின்‌ வகைகளை எடுத்துரைக்க. 


3 4779 


